தமிழ்நாடு அரசு 

2019 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012- 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[விலை : ரூ . 3. 20 காசு 


டு 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


யே வெல்லு 


எண் 48] 


சென்னை, புதன்கிழமை , நவம்பர் 27 , 2019 
கார்த்திகை 11 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை 

அறிவிக்கைகள் 
( அரசாணை (நிலை) எண் 110 , சுற்றுச்சூழல் மற்றும் வன( FR. 13 )த் துறை , 14 அக்டோபர் 2019.] 
தமிழ்நாடு 1882 - ஆம் ஆண்டு வனச்சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 5/1882 ) 2 - ஆம் பிரிவின் கீழ் , அரசு இரப்பர் கழகத்தின் 
கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதிகளைப் பொறுத்த வரையில் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழே உள்ள அட்டவணையில் (1) 
நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை, மேற்சொன்ன சட்டம் மற்றும் அதன் கீழ் இயற்றப்பட்ட விதிகளின் கீழ் , வன அலுவலராக 
பணிகளை மேற்கொள்வதற்கு அதன் (2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வன அலுவலர்களாக இதனால் நியமிக்கிறார் . 


அட்டவணை 


வன அலுவலர்கள் 


அரசு இரப்பர் கழகத்தில் பணிபுரியும் நபர்கள் 

( 1 ) 


( 2 ) 


1 . மேலாண் இயக்குநர் 


துணை வனப்பாதுகாவலர் . 


உதவி வனப்பாதுகாவலர் . 


2 . இணை மேலாண் இயக்குநர் 
3 . பொது மேலாளர் 


வனச்சரகர் . 


ஷம்பு கல்லோலிகர் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை. 


[ 1 ] 


DTP -II-2-(48) ( T Sup ) - 1 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை ) எண் 180 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு( K2) த் துறை , 3 அக்டோபர் 2019.) 


1979 - ஆம் ஆண்டு மாநிலங்களுக்கிடையே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சட்டத்தின் (பணி முறைப்படுத்துதல் மற்றும் பணி 
நிலைமைகள்) (மத்தியச் சட்டம் 30/1979 ) 3ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
24 .04.1985 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - இல் 330ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில்) வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் துறையின் II(2)/LAB /2157/85ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . 


திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையிலுள்ள விவர அட்டவணையில் இனம் (2 ) மற்றும் நெடும்பத்தி (1) - இல் அது தொடர்பான பதிவு மற்றும் 
அதன் நெடும்பத்தி (2)- இல் அது தொடர்பான நிகரான பதிவு ஆகியவற்றுக்குப் பதிலாக பின்வரும் பதிவுகள் முறையே அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது: 

" (2 ) தொழிலாளர் துறை துணை ஆணையர்கள் , தொழிலாளர் 1972ஆம் ஆண்டு பணிக்கொடை வழங்கல் சட்டத்தின் 
துறை இணை ஆணையர்கள் அலுவலகம் , சென்னை மற்றும் II , கீழ் ( மத்தியச் சட்டம் 39/1972 ) அவர்களுக்கு ஒதுக்கீடு 
சேலம் , கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி , செய்யப்பட்ட உள்ளூர் வரம்பெல்லைகள் ". 
வேலூர் மற்றும் திண்டுக்கல் . 


அறிவிக்கை - II 


[ அரசாணை (நிலை) எண் 180 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (K2 ) த் துறை , 3 அக்டோபர் 2019.) 


1979 - ஆம் ஆண்டு மாநிலங்களுக்கிடையே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சட்டத்தின் (பணி முறைப்படுத்துதல் மற்றும் பணி 
நிலைமைகள் ) ( மத்தியச் சட்டம் 30/1979 ) 7ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 
24.04. 1985 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - இல் 330ஆம் பக்கத்தில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் துறையின் II (2)/LAB /2158/ 85ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . 


திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையிலுள்ள விவர அட்டவணையில் இனம் (2) மற்றும் நெடும்பத்தி (1) - இல் அது தொடர்பான பதிவு மற்றும் 
அதன் நெடும்பத்தி (2)- இல் அது தொடர்பான நிகரான பதிவு ஆகியவற்றுக்குப் பதிலாக பின்வரும் பதிவுகள் முறையே அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது: 
"(2) தொழிலாளர் துறை உதவி ஆணையர்கள் ( அமலாக்கம் ). 2009 ஆம் ஆண்டு சட்டமுறை எடையளவு சட்டத்தின் கீழ் 

( மத்தியச் சட்டம் 1/2010) அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 
உள்ளூர் வரம்பெல்லைகள்" . 


அறிவிக்கை - III 


[ அரசாணை (நிலை) எண் 180 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (K2) த் துறை , 3 அக்டோபர் 2019.) 


1979 - ஆம் ஆண்டு மாநிலங்களுக்கிடையே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சட்டத்தின் (பணி முறைப்படுத்துதல் மற்றும் பணி 
நிலைமைகள்) (மத்தியச் சட்டம் 30 /1979) 11ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் 25 .01 .2017 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II, பிரிவு 2 - இல் 116ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் துறையின் II(2)/ தொ . வே ./ 60 /2017ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . 


திருத்தம் 


மேற்சொன்ன அறிவிக்கையிலுள்ள விவர அட்டவணையில் இனம் (2 ) மற்றும் நெடும்பத்தி (1)- இல் அது தொடர்பான பதிவு மற்றும் 
அதன் நெடும்பத்தி (2)- இல் அது தொடர்பான நிகரான பதிவு ஆகியவற்றுக்குப் பதிலாக பின்வரும் பதிவுகள் முறையே அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : 
" (3) தொழிலாளர் துறை இணை ஆணையர் 

1970ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் (முறைப்படுத்தல் 
மற்றும் நீக்கல் ) சட்டத்தின் கீழ் (மத்தியச் சட்டம் 
37/1970 ) அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட உள்ளூர் 
வரம்பெல்லைகள் ". 


அறிவிக்கை - IV 


[ அரசாணை (நிலை ) எண் 180 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு( K2) த் துறை, 3 அக்டோபர் 2019.) 


1979 - ஆம் ஆண்டு மாநிலங்களுக்கிடையே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சட்டத்தின் (பணி முறைப்படுத்துதல் மற்றும் பணி 
நிலைமைகள் ) ( மத்தியச் சட்டம் 30 /1979) 20ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 08. 03.2000 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II, பிரிவு 2 - இல் 124ஆம் பக்கத்தில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் துறையின் II(2)/ தொ . வே ./252 /2000ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை 
இதனால் செய்கிறார் . 

திருத்தம் 


மேற்சொன்ன அறிவிக்கையிலுள்ள விவர அட்டவணையில் இனம் (2 ) மற்றும் நெடும்பத்தி (1) - இல் அது தொடர்பான பதிவு மற்றும் 
அதன் நெடும்பத்தி (2)- இல் அது தொடர்பான நிகரான பதிவு ஆகியவற்றுக்குப் பதிலாக பின்வரும் பதிவுகள் முறையே அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது: 


நபர்கள் 


உள்ளூர் வரம்பெல்லைகள் 


தொடர் 
எண் 


( 1) 


( 3) 


மலைத்தோட்டத் தலைமை ஆய்வாளர் / தொழிலாளர் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் . 
துறை கூடுதல் ஆணையர் (நிருவாகம் ) , சென்னை . 
தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையர் ( ஆய்வுகள்) , 
சென்னை . 


தொழிலாளர் துறை இணை ஆணையர்கள் - 1 மற்றும் II , 
திருச்சி , மதுரை , திண்டுக்கல் , திருநெல்வேலி , சேலம் , 
கோயமுத்தூர், குன்னூர் மற்றும் வேலூர் . 


1970 ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் ( முறைப்படுத்தல் 
மற்றும் நீக்கல் ) சட்டத்தின் கீழ் ( மத்தியச் சட்டம் 
37/1970) அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட உள்ளூர் 
வரம்பெல்லைகள் . 


தொழிலாளர் துறை துணை ஆணையர் , தொழிலாளர் 
துறை இணை ஆணையாளர்கள் அலுவலகம் சென்னை - 
மற்றும் II , திருச்சி , மதுரை , திண்டுக்கல் , திருநெல்வேலி , 
சேலம் , கோயமுத்தூர் மற்றும் வேலூர் . 
தொழிலாளர் துறை உதவி ஆணையாளர்கள் , 
( மலைத்தோட்டம் ) 


1951 ஆம் ஆண்டு மலைத்தோட்டத் தொழிலாளர் சட்டத்தின் 
கீழ் ( மத்தியச் சட்டம் 69/ 1951 ) அவர்களுக்கு ஒதுக்கீடு 
செய்யப்பட்ட உள்ளூர் வரம்பெல்லைகளுக்குள் . 


ம் 


தொழிலாளர் துறை உதவி ஆணையாளர் (மகளிர் நலன் ) 
திருநெல்வேலி . 


திருநெல்வேலி , தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் 
கன்னியாகுமரி வருவாய் மாவட்டங்கள் . 


- 


கோயமுத்தூர் மற்றும் நீலகிரி வருவாய் மாவட்டங்கள் . 


ல் 


தொழிலாளர் துறை உதவி ஆணையாளர் ( மகளிர் நலன் ) , 
கோயமுத்தூர் . 
தொழிலாளர் துறை உதவி ஆணையாளர் ( மகளிர் நலன்) , 
சென்னை . 
தொழிலாளர் துறை உதவி ஆணையாளர்கள் ( அமலாக்கம் ) 
மற்றும் தொழிலாளர் துறை துணை ஆய்வாளர்கள் 


சென்னை , வேலூர் , திருவண்ணாமலை , காஞ்சிபுரம் மற்றும் 
திருவள்ளூர் வருவாய் மாவட்டங்கள் . 
2009ஆம் ஆண்டு சட்டமுறை எடையளவுச் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் 1/2010 ) கீழ் அவர்களுக்கு ஒதுக்கீடு 
செய்யப்பட்ட உள்ளூர் வரம்பெல்லைகள் . 


* 


முகமது நசிமுத்தீன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


DTP -II-2-(48) ( T Sup ) - 1a 


DTP -II-2-( 48 )(T Sup ) - 2 


[ அரசாணை (நிலை ) எண் 183 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H1) த் துறை , 9 அக்டோபர் 2019.) 
1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 13 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) உட்பிரிவின் (a ) பகுதி மற்றும் 1976ஆம் ஆண்டு விற்பனை மேம்பாட்டுப் பணியாளர்கள் (பணி நிலைமைகள் ) சட்டத்தின் (மத்தியச் 
சட்டம் 11/1976) 6ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 3) உட்பிரிவு ஆகியவற்றின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , கீழே குறிப்பிட்டுள்ளவாறாக விற்பனை மேம்பாட்டுப் பணியாளர்களின் பணி நேர எண்ணிக்கையை ஒரு நாளில் 
எட்டு (8) மணி நேரமாக இதனால் நிர்ணயிக்கிறார் . அதாவது ; 


கால அட்டவணை 


மதிய உணவு இடைவேளை 


எழுத்துத்தொடர்பான மற்றும் 

ஆயத்தப் பணி 
காலை 9. 00 மணி முதல் 
காலை 10 .00 மணி வரையில் 


காலை 9. 00 மணி முதல் 
மாலை 5 . 00 மணி வரையில் 


மதியம் 1 .00 மணி முதல் 
மதியம் 2 .00 மணி வரையில் 


குறிப்பு : 
(i ) விற்பனை மேம்பாட்டுப் பணியாளர்களின் மிகைப்பணிநேரம் உட்பட ஒரு வாரத்திற்கான மொத்தப் பணி நேர எண்ணிக்கை 

54 (ஐம்பத்து நான்கு மணி நேரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் . 
( ii ) விற்பனை மேம்பாட்டுப் பணியாளர்கள் , வழக்கமான ஊதியத்தை விட இரு மடங்காக மிகைநேர ஊதியம் பெற 

உரிமையுடையவராவார் . 


முகமது நசிமுத்தீன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை. 


[ அரசாணை (நிலை) எண் 188 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( K2 ) த் துறை , 9 அக்டோபர் 2019.) 
1951 - ஆம் ஆண்டு மலைத்தோட்ட தொழிலாளர் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 69/1951 ) 3Aஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டும் 23 - 03 - 1988 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- பிரிவு - 2 - இல் 183 ஆம் பக்கத்தில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் துறையின் II(2)/LAB /1324/88 - ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தொழிலாளர் துறையின் உதவி ஆணையர்களை (மலைத்தோட்டம் ) அவர்களின் அந்தந்த 
அதிகாரவரம்பிற்குட்பட்ட பகுதிக்குள் , பதிவு அலுவலர்களாக இதனால் நியமிக்கிறார் . 


அறிவிக்கை- || 


[ அரசாணை (நிலை ) எண் 188 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( K2) த் துறை , 9 அக்டோபர் 2019.) 
1951 - ஆம் ஆண்டு மலைத்தோட்ட தொழிலாளர் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 69/ 1951 ) 16 - B - ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டும் 23 - 03 - 1988 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- பிரிவு - 2 - இல் 183 ஆம் பக்கத்தில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் துறையின் II(2)/LAB / 1325 /88 - ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தொழிலாளர் துறையின் வட்டார இணை ஆணையர்களை , அவர்களின் அந்தந்த 
அதிகாரவரம்பிற்குட்பட்ட பகுதிக்குள் , 16 - A - ஆம் பிரிவின் கீழ் , வழங்கத்தக்க இழப்பீட்டுத் தொகையை நிர்ணயிப்பதற்கு ஆணையர்களாக 
இதனால் நியமிக்கிறார் . 


அறிவிக்கை - III 


[ அரசாணை (நிலை ) எண் 188 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (K2) த் துறை , 9 அக்டோபர் 2019 .) 
1951 - ஆம் ஆண்டு மலைத்தோட்ட தொழிலாளர் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 69/1951 ) 4 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 23 - 05 - 1984 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு - 2 - இல் 448 ஆம் 
பக்கத்தில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் துறையின் II(2)/LAB/ 2868 /84 - ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , 


அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , சென்னையில் உள்ள தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையரை (நிருவாகம் ), 
தமிழ்நாட்டு மாநிலத்தின் மலைத்தோட்ட தலைமை ஆய்வாளராக இதனால் நியமிக்கிறார் . 


அறிவிக்கை - IV 


[ அரசாணை (நிலை) எண் 188 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( K2) த் துறை , 9 அக்டோபர் 2019.) 
1951 - ஆம் ஆண்டு மலைத்தோட்ட தொழிலாளர் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 69/1951 ) 4 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , பொருண்மை குறித்த முந்தைய அறிவிக்கைகள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு , 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழ்க்காணும் அட்டவணையின் நெடும்பத்தி (2)- ல் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் 
நபர்களை , மேற்சொன்ன சட்டத்தின் நோக்கங்களுக்காக , ஆய்வாளர்களாக இதனால் நியமிக்கிறார் . அவர்கள் குறித்த விவரம் வருமாறு : 


அட்டவணை 


தொடர் எண் 


பதவி / பெயர் 

( 2 ) 


தொழிலாளர் துறை இணை ஆணையர் , கோயம்புத்தூர் 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , குன்னூர் 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , சேலம் 
தொழிலாளர் துறை இணை ஆணையர், திண்டுக்கல் 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , திருநெல்வேலி 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர்(மலைத்தோட்டம் ), குன்னூர் 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர்(மலைத்தோட்டம் ) , ஊட்டி 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர்(மலைத்தோட்டம் ), ஏற்காடு 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர்( மலைத்தோட்டம் ), நாகர்கோவில் 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர்(மலைத்தோட்டம் ), வால்பாறை 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர்(மலைத்தோட்டம் ), கூடலூர் 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர்(மலைத்தோட்டம்) , வத்தலக்குண்டு 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர்(மலைத்தோட்டம் ) , தேனி 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர்( மலைத்தோட்டம்), கோத்தகிரி 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர்(மலைத்தோட்டம் ) , பந்தலூர் 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர்( மகளிர் நலன் ), திருநெல்வேலி 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர்(மகளிர் நலன் ) , கோயம்புத்தூர் . 


அறிவிக்கை - V 


[ அரசாணை ( நிலை ) எண் 188 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( K2)த் துறை, 9 அக்டோபர் 2019.) 
1951 - ஆம் ஆண்டு மலைத்தோட்ட தொழிலாளர் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 69 /1951) 4 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , பொருண்மை குறித்த முந்தைய அறிவிக்கைகள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு , 
அதற்குப் பதிலாகவும் , சென்னையிலுள்ள மலைத்தோட்ட தலைமை ஆய்வாளர் , கீழ்க்காணும் அட்டவணையின் நெடும்பத்தி (2)- ல் 
குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர் துறை உதவி ஆணையர் (மலைத்தோட்டம் ) பின்வரும் அட்டவணையின் நெடும்பத்தி ( 3)- ல் 
குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகள் குறித்த நேர்வில் , மேற்சொன்ன சட்டத்தின் கீழ் , அதிகாரத்தைப் பயன்படுத்துவர் என இதனால் 
அறிவிக்கிறார் . அதன் விவரம் வருமாறு : 


அட்டவணை 


பகுதிகள் 


தொடர் 
எண் 
(1 ) 


தொழிலாளர் துறை (மலைத்தோட்டம் ) உதவி 
ஆணையரின் பெயர் மற்றும் தலைமையிடங்கள் 


( 2 ) 


( 3 ) 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர்(மலைத்தோட்டம் ) , 
ஊட்டி 


2 . 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர்(மலைத்தோட்டம் ), 
குன்னூர் . 


(1 ) உதகை வட்டம் 
1 . உதகை குறுவட்டம் ( Firka ) 
2 . தூனேரி குறுவட்டம் ( Firka ) 
3 . ஷோலூர் குறுவட்டம் (Firka) 

(2 ) குந்தா வட்டம் 
1 . குந்தா குறுவட்டம் (Firka ) 
2 . ஈதளர் குறுவட்டம் ( Firka ) 

குன்னூர் வட்டம் 
1 . குன்னூர் நகர குறுவட்டம் (Firka ) 
2 . மேலூர் குறுவட்டம் ( Firka ) 
3 . கேத்தி குறுவட்டம் ( Firka ) 

கோத்தகிரி வட்டம் 
1 . கோத்தகிரி குறுவட்டம் ( Firka ) 
2 . நெடுகுளா குறுவட்டம் (Firka ) 
3 . கீழ்கோத்தகிரி குறுவட்டம் ( Firka ) 

பந்தலூர் வட்டம் 
1 . நெல்லாக்கோட்டை குறுவட்டம் ( Firka ) 
2 . சேரம்பாடி குறுவட்டம் (Firka ) 
3 . பந்தலூர் குறுவட்டம் (Firka ) 
4 . உப்பட்டி குறுவட்டம் ( Firka ) 
5 . கொல்லபாலி குறுவட்டம் (Firka ) 
6 . எரமடு குறுவட்டம் ( Firka ) 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர்(மலைத்தோட்டம் ) , 
கோத்தகிரி . 


4 . 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர்(மலைத்தோட்டம் ) , 
பந்தலூர் . 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர் ( மலைத்தோட்டம் ), 
கூடலூர் 


( 1) கூடலூர் வட்டம் 
1 . கூடலூர் குறுவட்டம் (Firka ) 

(2) உதகை வட்டம் 
1 . உதகை குறுவட்டம் (Firka ) (நடுவட்டம் பகுதி ) 
2 . தேவர் சோழா 


சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர் ( மலைத்தோட்டம் ), 
ஏற்காடு 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் (மலைத்தோட்டம் ), 
நாகர்கோவில் 


திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் . 


திண்டுக்கல் மாவட்டம் . 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர் (மலைத்தோட்டம் ) , 
வத்தலக்குண்டு 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் (மலைத்தோட்டம்) , 
தேனி 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் (மலைத்தோட்டம் ) , 
வால்பாறை 


தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் . 


கோயம்புத்தூர் மாவட்டம் . 


தொடர் 


பகுதிகள் 


தொழிலாளர் துறை (மலைத்தோட்டம் ) உதவி 
ஆணையரின் பெயர் மற்றும் தலைமையிடங்கள் 


எண் 


( 1 ) 


( 2) 


( 3) 


11 . 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர் ( மகளிர் நலன்) , 
திருநெல்வேலி . 


திருநெல்வேலி , தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் 
விருதுநகர் மாவட்டங்கள் 


12 . | 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர் ( மகளிர் நலன் ) , 
கோயம்புத்தூர் . 


கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் . 


முகமது நசிமுத்தீன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


19 


டை 


[ அரசாணை (நிலை ) எண் 193 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு( K2) த் துறை , 15 அக்டோபர் 2019.) 
1972 - ஆம் ஆண்டு பணிக்கொடை வழங்கல் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 39/1972 ) 7Aஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) மற்றும் 
(2 ) உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 23. 05 . 2018 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II, பிரிவு 2 - இல் 453ஆம் பக்கத்தில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறையின் II(2)/ தொ . வே ./ 470/2018ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . 

திருத்தம் 


மேற்சொன்ன அறிவிக்கையிலுள்ள விவர அட்டவணையில் நெடும்பத்தி 1 - இல் உள்ள "6 .தொழிலாளர் துறை துணை ஆய்வாளர்கள் " 
மற்றும் அதன் நெடும்பத்தி (2) - இன் நிகரான பதிவிற்குப் பின்னர் , பின்வரும் பதிவுகள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் . அவையாவன : 


தமிழ்நாடு மாநிலம் 
முழுவதுமுள்ள தொழிற்சாலைகள் . 


"7 . தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை இயக்குநர் 
( சோதனை மற்றும் பாதுகாப்பு ) 
8 . தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை இயக்குநர் , 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார கூடுதல் இயக்குநர் 
அலுவலகம் , திருச்சி 
9 . தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குநர் 
( சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ) 
10 . தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குநர் 
( சோதனை மற்றும் பாதுகாப்பு ) 
11 . தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குநர் , 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார கூடுதல் இயக்குநர் 
அலுவலகம் , திருச்சி . 
12 . தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை 
இயக்குநர்கள் 
13 . தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குநர்கள் 


1948ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் 63/ 1948 ) 8ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1) உட்பிரிவின் கீழ் அவர்களுக்கு 
ஒதுக்கீடு செய்யப்பட்ட உள்ளூர் வரம்பெல்லைகள் . 


முகமது நசிமுத்தீன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


